தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[விலை : ரூ . 0 . 80 காசு . 


" 


A 


HEE 
THE 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


ப பை 

PE 
* வாத 
TRA 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 19] 


சென்னை, புதன்கிழமை , மே 20 , 2009 
வைகாசி 6 , திருவள்ளுவர் ஆண்டு- 2040 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டப் பிரிவுகளின் கீழ் செயல்படாத 

ஈரோடு மாவட்டம் , பவானி வட்டம் , ஈ . எச் . 101 . குறிச்சி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினைக் கலைத்தல் 
மற்றும் கலைத்தல் அலுவலரை நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந .க . எண் 14552 /2008/ இ (2)] 


ஈரோடு மாவட்டம் , பவானி வட்டம் , குறிச்சி பகுதியில் உள்ள ஈ . எச் . 101 . குறிச்சி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 
1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 , பிரிவு 137(2) - ன்கீழ் 27 மார்ச் 2009 தேதி முதல் கலைக்கப்பட்டு 
பிரிவு 138( 1) - ன்கீழ் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது . 


ஈரோடு , 
2009 மார்ச் 27 . 


சு . இராஜகோபால் , 

உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் . 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டப் பிரிவின்கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் , திருபெரும்புதூர் 

வட்டம் , கே . பி . ஸ்பெஷல் 118 . வடக்குப்பட்டு தொடக்க வேளாண்மைக் கூட்டுறவு வங்கியின் பதிவினை 
ரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந . க . எண் 


3734/2002/கலை(2)] 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவு 140(1)- ன்கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் 
திருபெரும்புதூர் வட்டம் , கே . பி . ஸ்பெஷல் 118 . வடக்குப்பட்டு தொடக்க வேளாண்மைக் கூட்டுறவு வங்கியின் பதிவு எண் ரத்து 
செய்யப்பட்டு அதன் அலுவல்கள் இறுதியாக முடிக்கப்படுகிறது . 


இவ்வறிவிப்பு 24 ஏப்ரல் 2009 அன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2009 ஏப்ரல் 24 . 


பெ . சுபாஷிணி , 
துணைப்பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


DTP - VI- 1 Sup . ( 19) 


